APRIL/MAY 2023 


CCP41/BCM41/BCP41 — CORPORATE 
ACCOUNTING - II 


Time : Three hours Maximum : 75 marks 


SECTION A — (10 x 2 = 20 marks) 
Answer ALL questions. 


1. What is mean by super profit? 
மிகை லாபம்‌ என்றால்‌ என்ன? 


2. Spell out the meaning of average profit. 
சராசரி லாபத்தின்‌ அர்த்தத்தை உச்சரிக்க. 
3. Mention the meaning of Contributory. 
பங்களிப்பு என்பதன்‌ பொருளைக்‌ குறிப்பிடுக. 
4. Who are the preferential creditors? 
முன்னுரிமை கடனீந்தோர்‌ யார்‌? 
5. State the meaning of Non -Performing assets. 
செயல்படாத சொத்துககளின்‌ பொருளைக்‌ குறிப்பிடவும்‌. 


6. State the meaning of Statutory Reserve Ratio. 


சட்டப்பூர்வ இருப்பு விகிதத்தின்‌ பொருளைக்‌ 
குறிப்பிடுக. 


4673 


Net Profit (After taxation) 
Rs. 
1996 45,000 
1997 40,000 
1998 56,000 


Goodwill will be calculated for 4 year's 
purchase of average profits trading on the 
business of 15% normal profit on closing 
capital invested. Ascertain the value of 


goodwill. 
பொறுப்புகள்‌ தொகை பொறுப்புகள்‌ தொகை 
(ரூ.) (ரூ.) 
பங்கு முதல்‌ 9,00,000 நிலையான 1,00,000 
(ஒவ்வொரு பங்குகளும்‌ சொத்துககள்‌ 
ரூ. 10) 20,000 கழி: தேய்மானம்‌ 
பொது காப்பு 20,000 நடப்பு சொத்து 200,000 
லாப்‌ நஷ்ட கணக்கு 30,000 
நடப்பு பொறுப்புகள்‌ 50,000 
2,00௦,000 2,00,000 
நிகர லாபம்‌ (வரி விதிப்புக்குப்‌ பிறகு) 
ரூ. 
1996 45,000 
1997 40,000 
1998 56,000 


முதலீடு செய்யப்பட்ட இறுதி மூலதனத்தின்‌ மீது 15% 
சாதாரண லாப விகிதத்தில்‌, வர்த்தகத்தின்‌ சராசரி லாபம்‌ 
4 ஆணடு கொள்முதலுக்கு நற்பெயரின்‌ மதிப்பைக்‌ 
கண்டறியவும்‌. 


6 4673 


17. 


Following are the details of various outstandi +, 
liabilities of Beem Ltd, which went பட்ட 
liquidation on 18 April’ 2020 ௦ 
(a) Government taxes payable for 2018-20௩௩ , 
Rs. 22,000 and 2019 - 2020 is Rs.21,000 ப 


(h)  Klectricity and water charges payable 


government on 31° March’ 2020 Rs. 20,50௦ to 


(Wages of staff “A” for 5 months @ Rs. 4. ௦0௦ 
per month 

(A) Wages of staff “B” for 4 months @ 5.6. 000 
per month 

(©) “Accrued holiday remuneration of Staff « 0” 
Rs. 21,000 

(| Compensation payable to Staff “D” unde, th 
Employees Compensation Act 1 ல 
Rs. 25,000 

(g)  Providend fund and gratuity payable 
staff Rs. 30,000 ட்‌ 

Calculate the amount of preferential creditors. 

ஏப்ரல்‌ 1, 2020 அன்று கலைக்கப்பட்ட பீம்‌ 

லிமிடெட்டின்‌ பல்வேறு நிலுவையிலுள்ள கடன்களில்‌. 

விவரங்கள்‌ பின்வருமாறு. ன 

(அ) அரசு செலுத்த வேண்டிய வரிகள்‌ 2018-2019 ; 
ரூ. 22,000 மற்றும்‌ 2019-2020 ரூ. 21,0௦௦ 2௫ 

(ஆ) மார்ச்‌ 33, 2020 அன்று அரசுக்கு செ. 
வேண்டிய மின்சாரம்‌ மற்றும்‌ தண்ணீர்‌ கட்டத்‌ 
ரூ. 20,000 க 


4673 


(ரூ. £000) (ரூ. 000) 

கணக்கு (0. 1.4.1999) 1,470 கோரப்படாத ஈவத்‌ தொகை 210 

1999க்கான ஈவுத்‌ தொகை 350 வசூலிப்பதற்காக மாற்றுச்‌ சீட்டு 980 
நிலம்‌ மற்றும்‌ கட்டிடங்கள்‌ 7,445 வாடிக்கையாளர்‌ சார்பாக 

ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ 1,400 


கையில்‌ காசு 


19. 


20. 


420 1999-2000 ககான நிகர லாபம்‌ 1,680 


(நிகர லாபம்‌ என்பது வராக்கடன்கள்‌ ரூ. 2,10,000, வரி 
விதிப்பு ரூ. 7,00,000 மற்றும்‌ மாற்றுச்‌ சீட்டின்‌ மீதான 
தள்ளுபடி ரூ. 35,000) 


31.3.2000 அன்று வங்கியின்‌ இருப்புநிலைக்‌ 


-குறிப்பைத்‌ தயாரிக்கவும்‌. 


Briefly explain the methods of calculating the 
balance sheet of a holding company. 

ஒரு பிடிப்பு நிறுவனத்தின்‌ இருப்புநிலைக்‌ குறிப்பினை 
கணக்கைக்‌ கணக்கிடும்‌ முறைகளை சுருக்கமாக 
விளக்கவும்‌. 


Describe the different methods of inflation 
accounting. 


பணவீக்கக்‌ கணக்கியலின்‌ 


பல்வேறு முறைகளை 
விவரிக்கவும்‌. 


10 4673 


12. 


18. 


(யெ 


௫) 


வ 


டு) 


Differentiate between the Statement of 
affairs and balance sheet. 

விவர அறிக்கை பட்டியல்‌ மற்றும்‌ இருப்புநிலைக்‌ 
குறிப்பு இடையே வேறுபடுத்துக. 


Or 


Illustrate the format of liquidators final 
statement of accounts, 


கலைப்பவரின்‌ இறுதி கணக்குகளின்‌ அறிக்கையின்‌ 
வடிவமைப்பை விளக்குக. 


Differentiate between the performing assets 
and non- performing assets. 

செயல்படும்‌ சொத்துககள்‌ மற்றும்‌ செயல்படாத 
சொத்துக்களுக்கு இடையே வேறுபடுத்துங்கள்‌. 


Or 


From the following details relating to the 
New bank Ltd., find out the net profit earned 
by the bank in the year ending with 31st 
March’ 2021 


Rs. 
Interest earned 57,01,788 
Interest expended 20,937,452 
Provisions and contingencies 13,00,000 
Profit brought forward ॥ 
from the previous year Nil 


3 4673 


Rs. 
Transfer to statutory reserve 67,800 
Transfer to other reserves ட்‌ Nil 


Balance carried over to Balance sheet 1,71,200 


Other incomes 4,55,500 
Operating expenses 4,80,286 
Transfer to proposed dividend 1,00,000 


நியூ பேங்க்‌ லிமிடெட்‌ தொடர்பான பின்வரும்‌ 
விவரங்களிலிருந்து மார்ச்‌ 31, 2021 உடன்‌ 
முடிவடைந்த ஆண்டில்‌ வங்கி ஈட்டிய நிகர 
லாபத்தைக்‌ கண்டறியவும்‌. 


ரூ. 
ஈட்டிய வட்டி 37,01,738 
செலவழித்த வட்டி 20,37,452 
ஒதுக்கு மற்றும்‌ எதிர்பாரா நிகழ்ச்சி 13,00,000 
முந்தைய ஆண்டிலிருநது முன்னோக்கி 
வந்த லாபம்‌ Nil 
சட்டப்பூர்வ இருப்புக்கு மாற்றுதல்‌ 67,800 
இதர காப்புக்கு மாற்றியது Nil 
இருப்பு இருப்புநிலைக்கு கொண்டு 171,200 
செல்லப்பட்டது 
இதர வருமானங்கள்‌ 4,55,500 
இயக்க. செலவுகள்‌ 4,80,286 
முன்மொழியப்பட்ட ஈவுத்‌ தொகை 1,00,000 
4 4673 


(69000) 000௫ 


Profit and loss account Unclaimed dividends 210 
(Cr. 1.4.1999) 1,470 Bills for collection 980 
Dividends for 1999 350 Acceptance on behalf of customer 1400 
Land and buildings 7,445 Net profit for 1999-2000 1680 
Cash in hand 420 


(The net profit is after deducting provisions for 
bad debts Rs. 2,10,000, tax provision Rs. 7.00.000 
and the rebate on bills discounted Rs. 35,000). 


Prepare the balance sheet of bank as 
31.03.2000. 


51.3.2000 அன்று லாபம்‌ மற்றும்‌ நஷ்டத்தைத்‌ தயாரித்‌ 
பிறகு நியூ பேங்க்‌ லிமிடெட்‌ புத்தகங்களில்‌ பின்வ, 


on 


2 ன்‌ 7 ரும்‌ 
கணக்கு நிலுவைகள்‌ இருந்தன. 

(ரூ. £000) (ரூ. 000) 
பங்கு முதல்‌ 3,500 வங்கியில்‌ பணம்‌ 10,509 
காப்பு நிதி 2,450 இதர வங்கிகளுடன்‌ பணம்‌ 2,100 
நிலையான வைப்பு கணக்குகள்‌ 6,650 இதர வங்கிகளில்‌ இருந்து 
சேமிப்பு வங்கி கணக்கு 21,000 கடன்‌ வாங்கியவை 4400 
நடப்புக்‌ கணக்குகள்‌ 56,000 மாற்றுச்‌ சீட்டுத்‌ தள்ளுபடி 
அழைப்பிலும்‌ குறுகிய செய்யப்பட்டு மற்றும்‌ 
அறிவிலுப்பிலும்‌ பணம்‌ 2,100 வாங்கப்பட்டன. 1,200 
முதலீடுகள்‌ (செலவில்‌) 21,000 பல்வேறு கடன்‌ வழங்குபவர்கள்‌ 210 
இலாப மற்றும்‌ நட்ட செலுத்த வேண்டிய மாற்றுச்‌ சீட்டு 5, 600 


9 4673 


(இ) ஊழியர்களின்‌ கூலி “A” 5 மாதங்களுக்கு ௫ மாதம்‌ 
ரூ. 4,000 


(ஈ) ஊழியர்களின்‌ கூலி “B” 4 மாதங்களுக்கு ௫ மாதம்‌ 
ரூ. 6,000 


(௨) ஊழியர்களின்‌ விடுமுறை ஊதியம்‌ “௦2 
ரூ. 21,000 

(ஊ) பணியாளர்கள்‌ இழப்பீட்டுச்‌ சட்டம்‌ 1923இன்‌ கீழ்‌ 
“ற” பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 
இழப்பீடு ரூ. 25,000 

(எ) ஒரு ஊழியர்க்கு வழங்க வேண்டிய வருங்கால 
வைப்பு. நிதி மற்றும்‌ பணிக்கொடை ரூ. 30,000 


முன்னுரிமை கடனாளிகளின்‌ தொகையை 
கணக்கிடுங்கள்‌. 


18. 0௩31.03.2000 the following balances stood in the 
books of New Bank Ltd., after preparing Profit 


and loss. 
(16 000) (Rs’ 000) 
Share capital 3,500 Cash at bank 10,500 
Reserve fund 2,450 Cash with other banks 9,100 


Fixed deposit accounts 6,650 Borrowing from 


Savings bank account 21,000 Other banks 4,400 
Current accounts 56,000 Bills discounted and 
Money at call and Purchased 1,200 
short notice 2,100 Sundry creditors 210 
Investment (at cost) 21,000 Bills payable 5,600 
8 4678 


14. 


15. 


16. 


(a) Explain the disadvantages of holding 


company. 


பிடிப்பு நிறுவனத்தின்‌ தீமைகளை விளக்குக. 


Or 


() Differentiate between the holding company 


and subsidiary company. 


பிடிப்பு நிறுவனம்‌ மற்றும்‌ துணை நிறுவனம்‌ 


வேறுபடுத்துங்கள்‌. 


(a) Discuss the merits of current purchasing 


power accounting. 


தற்போதைய வாங்கும்‌ திறன்‌ கணக்கியலின்‌ 


தகுதிகளைப்‌ பற்றி விவாதிக்க. 


Or 


௫) Write notes on Current Cost accounting 


methods. 


தற்போதைய அடக்க 


கணக்கியல்‌ முறைகள்‌ 


பற்றிய குறிப்புகளை எழுதுக. 
SECTION C — (3 x 10 = 30 marks) 


Answer any THREE questions. 


The balance sheet of Grace Ltd 


Liabilities Amount 
(Rs) 
Share capital 2,00,000 
Equity shares of 
Rs. 10 each) 20,000 


General reserve 
Profit and loss account 30,000 
Current liabilities 50,000 


3,00,000 


5 


Assets 


Fixed assets 
less depreciation 


Current assets 


Amount 
௩) 


100,000 


2,00,000 


3,00,000 


4673 


10. 


11. 


Tell the meaning of capital profit. 

மூலதன லாபத்தின்‌ அர்த்தத்தை கூறுக. 

What do you meant by cost of control? 
அடக்கவிலை கட்டுபாடு பற்றி நீவிர்‌ அறிவது என்ன? 


Define inflation accounting. 


பணவீக்க கணக்கியலை வரையறுக்க. 


Write short notes on current purchasing power 
method. 


தற்போதைய வாங்கும்‌ திறன்‌ முறை பற்றிய சிறு 
குறிப்புகளை எழுதுக. 


SECTION B — (5 x 5 = 25 marks) 
Answer ALL questions. 
(a) Explain the features of goodwill. 
நற்பெயரின்‌ அம்சங்களை விளக்குக. 


Or 


(b) Summarize the factors affecting the 
valuation of shares. 


பங்குகளின்‌ மதிப்பீட்டை பாதிக்கும்‌ காரணிகளை 
சுருக்குக. ்‌ 


2 4673 


